


ஸ்ரீ தேவராய சுவாமிகள்‌ அருளிய 
கநதர சஷ்டி கவசம்‌ 


கேவராய சுவாமிகள்‌ விய 


கநதர சஷ்டி கவசம்‌ 


குறள்‌ வெண்பா 


துதிப்போர்க்கு வல்வினைபோம்‌, துன்பம்‌ போம்‌, 
நெஞ்சில்‌ பதிப்போர்க்குச்‌ செல்வம்‌ பலிதீதுக்‌ கதிதது ஓங்கும்‌, 
நிஷ்டையுபு்‌ கைகூடும்‌, 


நிமலர்‌ அருள்‌ கந்தர்‌ சஷ்டி கவசந்‌ தனை. 
காப்பு 


அமரர்‌ இடர்£ர அமரம்‌ புரிந்த 
குமரன்‌ அடி நெஞ்சே குறி. 


நூல்‌ 
(கர்நாடக தேவகாநீதாறி (ஆ பேறி ) 
சஷ்டியை நோக்க சரவணபவனார்‌ 
சிஷ்ட்டருக்‌ குதவும்செங்கதிர்‌ வேலோன்‌ 
பாதமிரண்டில்‌ பன்மணிச்‌ சதங்கை 
கதம்‌ பாட கிண்கிணி யாட 


மையல்‌ நடஞ்செய்யும்‌ மயில்வாகனனார்‌ 


கையில்‌ வேலால்‌ எனைக்‌ காகீகவென்று வநீது 





வரவர வேலாயுதனார்‌ வருக 
வருக வருக மயிலோன்‌ வருக 
இந்திர முதலா எண்திசை போற்ற 
மநீதர வடிவேல்‌ வருக வருக 


வாசவன்‌ மருகா வருக வருக 

நேசக்‌ குறமகள்‌ நினைவோன்‌ வருக 
ஆறுமுகம்‌ படைத்த ஐயா வருக 
நீறிடும்‌ வேலவன்‌ நிததம்‌ வருக 
சிரகிரி வேலவன்‌ சீக்கிரம்‌ வருக 


சரஹணபவனார்‌ சடுதியில்‌ வருக 
(ாப-பநீதுவாராளி) 
ர்ஹ்ண பவச ரரரா ரரர 


ரிஹண பவச ரிரிரிரி ரிரிரி 
விணபவ சரஹண வீரா நமோநம 


நிபவ சரஹண நிறநிற நிறென 


வசர ஹணப வருக வருக 
அசுரர்‌ குடிகெடுதீத ஐயா வருக 
என்னை ஆளும்‌ இளையோன்‌ கையில்‌ 
பன்னிரண்டா யுதம்‌ பாசாங்குசமும்‌ 


பரநீத விழிகள்‌ பன்னிரண்டிலங்க 


விரைநீதெனைக காக்க வேலோன்வருக 


ஐயும்‌ கிலியும்‌ அடைவுடன்‌ செளவும்‌ 





உய்யொளி செளவும்‌ உயிர்‌ ஐயும்‌ கிலியும்‌ 
கிலியும்‌ செளவும்‌ கிளரொளி ஐயும்‌ 
நிலை பெற றென்முன்‌ நிதீதம்‌ ஒளிரும்‌ 


சண்முகம்‌ நீயும்‌ தணியொளி யொவ்வும்‌ 


குண்டலி யாம்‌ சிவ குகன்தினம்‌ வருக 
(கல்யாணி) 

ஆறுமுகமும்‌ அணிமுடி ஆறும்‌ 

நீறிடு நெற்றியும்‌ நீண்ட புருவமும்‌ 


பன்னிரு கண்ணும்‌ பவளச்‌ செவ்வாயும்‌ 


நன்னெறி நெற்றியில்‌ நவமணிச சுட்டியும்‌ 
ஈராறு செவியில்‌ இலகு குண்டலமும்‌ 
ஆறிரு இண்புயத்‌ தழகிய மார்பில்‌ 

பல்‌ பூஷணமும்‌ பதக்கமும்‌ தறிதீது 


நன்மணி பூண்ட நவரதீன மாலையும்‌ 


முப்புரி நூலும்‌ முத்தணி மார்பும்‌ 
செப்பழகுடைய திருவயிறு உநீதியும்‌ 
துவண்ட மருங்கில்‌ சுடரொளிப்‌ பட்டும்‌ 
நவரத்தினம்‌ பதித்த நற்சீராவும்‌ 
இருதொடை அழகும்‌ இணைமுழந்தாளும்‌ 


திருவடி யதனில்‌ சிலம்பொலி முழங்க 
செககண செககண செககண செகண 


மொகமொக மொகமொக மொகமொக மொகென 





நகநக நகநக நகநக நகென 
கப்‌ ப த கப தப்த ய்‌ பத்தித்‌ பவ 


ரரரர ரரரர ரரரர ரரர 
நிரிரிரி நிரிரிரி ரிரிரிரி நிரிரி 
டுிடுடுடு டுடுடுடு டுடுடுடு டுடுடு 
டகுடகு டிகுடிகு டங்கு டிங்குகு 
விநீது விநீது மயிலோன்‌ விந்து 


முநீது முநீது முருகவேள்‌ முநது... 
(தோடி) 

என்றனை யாளும்‌ ஏரகச்‌ செல்வ 
மைநீதன்‌ வேண்டும்‌ வரமகிழ்நீது தவும்‌ 
லாலாலாலாலாலா வேசமும்‌ 


லீலா லீலா லீலா வினோதனென்று 


உன்திரு வடியை உருதி யென்றெண்ணும்‌ 


என்தலை வைதீதுன்‌ இணையடி காக்க 
என்‌ உயிர்க குயிராம்‌ இறைவன்‌ காக்க 
பன்னிரு விழியால்‌ பாலனைக்‌ காக்க 


அடியேன்‌ வதனம்‌ அழகுவேல்‌ காகீக 


பொடிபுளை நெற்றியைப்‌ புனிதவேல்‌ காக்க 
கதிர்வேல்‌ இரண்டும்‌ கண்ணினைக்‌ காக்க 
விதிசெவி யிரண்டும்‌ வேலவர்‌ காக்க 


நாசிகளிரண்டும்‌ நல்வேல்‌ காக்க 





பேசிய வாய்தனைமப்‌ பெருவேல்‌ காக்க 


முப்பத்‌ தஇருபல்‌ முனைவேல்‌ காக்க 
செப்பிய நாவைச்‌ செவ்வேல்‌ காக்க... 
(கர்நாடக தேவகாநீதாரி /ஆ பேரி ) 
கன்னமிரண்டும்‌ கதிர்வேல்‌ காக்க 
என்னிளங்‌ கழுத்தை இனியவேல்‌ காக்க 


மார்பை இரதீன வடிவேல்‌ காக்க 


சேரிள முலைமார்‌ இருவேல்‌ காக்க 
வடிவே லிருதோள்‌ வளம்பெறக காகீக 
பிடறிக ளிரண்டும்‌ பெருவேல்‌ காக்க 
அழகுடன்‌ முதுகை அருள்வேல்‌ காக்க 


பழுபதி னாறும்‌ பருவேல்‌ காகீக 


வெற்றிவேல்‌ வயிற்றை விளுச்கவே காக்க 


சிற்றிடை அழகுறச்‌ செவ்வேல்‌ காக்க 


நாண்‌ ஆம்‌ கயிற்றை நல்வேல்‌ காக்க 
ஆண்குறியிரண்டும்‌ அயில்வேல்‌ காக்க 
பிட்ட மிரண்டும்‌ பெருவேல்‌ காக்க 


வட்டக்‌ குதத்தை வல்வேல்‌ காக்க 
பணைத்தொடை யிரண்டும்‌ பருவேல்‌ காக்க 
கணைக்கால்‌ முழநீதாள்‌ கதிர்வேல்‌ காக்க... 
(ா₹ப-பநீதுவாராளி ) 

ஐவிரல்‌ அடியிணை அருள்வேல்‌ காக்க 





கைக எளிரண்டும்‌ கருணைவேல்‌ காக்க 


முன்கையிரண்டும்‌ முரண்வேல்‌ காக்க 
பின்கையிரண்டும்‌ பின்னவள்‌ இருக்க 
நாவில்‌ சரஸ்வதி நற்றுணை ஆக 
நாபிக்‌ கமலம்‌ நல்வேல்‌ காக்க 


முப்பால்‌ நாடியை முனை வேல்‌ காக்க 


எப்பொழுதும்‌ எனை எதிர்வேல்‌ காக்க 


அடியேன்‌ வசனம்‌ அசைவுள நேரம்‌ 
கடுகவே வநீது கனக வேல்‌ காக்க 
வரும்‌ பகல்‌ தன்னில்‌ வச்சிரவேல்‌ காக்க 


அறையிருள்‌ தன்னில்‌ அனையவேல்‌ காக்க 


ஏமதீதில்‌ சாமத்தில்‌ எதிர்வேல்‌ காக்க 
தாமதம்‌ நீகீகிச்‌ சதுர்வேல்‌ காக்க 
காக்க காக்க கனகவேல்‌ காக்க 
நோக்க நோக்க நொடியில்‌ நோக்க... 
(கல்யாணி) 

தாக்கத்‌ தாககத தடையறத்‌ தாக்க 


பார்க்கப்‌ பார்க்கப்‌ பாவம்‌ பொடிபட 
பில்லி சூனியம்‌ பெரும்பகை அகல 
வல்ல பூதம்‌ வலாஷ்டிகப்‌ பேய்கள்‌ 
அல்லற்‌ படுத்தும்‌ அடங்கா முனியும்‌ 
பிள்ளைகள்‌ தின்னும்‌ புழக்கடை முனியும்‌ 





கொள்ளிவாய்ப்‌ பேய்களும்‌ குறளைப்‌ பேய்களும்‌ 
பெண்களைத்‌ தொடரும்‌ பிரமராட்சதரும்‌ 
அடியனைக கண்டால்‌ அலறிக்கலங்கிட 

இரிசிக்‌ காட்டேரி இததுன்ப சேனையும்‌ 
எல்லினும்‌ இருட்டினும்‌ எதிர்படும்‌ அண்ணரும்‌ 


கனபூசை கொள்ளும்‌ காளியோடனே வரும்‌ 


விட்டாங்‌ காரரும்‌ மிகுபல பேய்களும்‌ 
தண்டியக காரரும்‌ சண்டாளர்களும்‌ 
என்பெயர்‌ சொல்லவும்‌ இடிவிழுநீதோடிட 
(தோடி) 

ஆனை அடியினில்‌ அரும்பாவைகளும்‌ 


பூனை மயிரும்‌ பிள்ளைகள்‌ என்பும்‌ 
நகமும்‌ மயிரும்‌ நீண்முடி மண்டையும்‌ 
பாவைகளுடனே பலகலசதீதுடன்‌ 
மனையிற புதைதத வஞ்சனை தனையும்‌ 


ஒட்டியச்‌ செருக்கும்‌ ஓட்டியப்‌ பாவையும்‌ 


காசும்‌ பணமும்‌ காவுடன்‌ சோறும்‌ 

ஓதும்‌ அஞ்சனமும்‌ ஒருவழிப்‌ போக்கும்‌ 
அடியனைக கண்டால்‌ அலைநீது குலைந்துிட 
மாற்றார்‌ வஞ்சகர்‌ வந்து வணங்கிட 


கால தூதாள்‌ எனைக்கண்டாற கலங்கிட 





அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட 
வாய்விட்டலறி மதிகெட்டோட 
படியினில்‌ முட்ட பாசக்க யிறறால்‌ 
கட்டுடன்‌ அங்கம்‌ கதறிடக கட்டு 


கட்டி உருட்டு கால்கை முறிய 


கட்டு கட்டு கதறிடக்‌ கட்டு 

முட்டு முட்டு முழிகள்‌ பிதுங்கிட 
செக்கு செக்கு செதில்‌ செதிலாக 
சொக்கு சொக்குச்‌ சூர்ப்பகைச்‌ சொக்கு 
(கர்நாடக தேவகாநீ்தாறி (ஆபேரி) 
குத்து குதீது கூர்வடி வேலால்‌ 


பற்று பற்று பகலவன்‌ தணலெறி 
தணலெறி தணலெறி தணலது வாக 

விடு விடு வேலை வெருண்டது வோட 
புலியும்‌ நரியும்‌ புன்னரி நாயும்‌ 

எலியும்‌ கரடியும்‌ இனித்தொடர்நீ தோட 


தேளும்‌ பாம்பும்‌ செய்யான்‌ பூரான்‌ 


கடிவிட விஷங்கள்‌ கடிதீதுய ரங்கம்‌ 
ஏறிய விஷங்கள்‌ எளிதினில்‌ இறங்க 


ஒளிப்புஞ்‌ சுளுக்கும்‌ ஒருதலை நோயும்‌ 
வாதம்‌ சயிதீதியம்‌ வலிப்புப்‌ பிததம்‌ 


சூலைசயங்‌ குன்மம்‌ சொக்குச சிரங்கு 





குடைச்சல்‌ சிலநீதி குடல்விம்‌ பிருதி 
பக்கப்‌ பிளவை படர்‌ தொடை வாழை 
கடுவன்‌ படுவன்‌ கைதீதாள்‌ சிலந்தி 
பற்குதது அரணை பருஅரை யாப்பும்‌ 
(றாப-பநீதுவாராளி) 

எல்லாப்‌ பிணியும்‌ எநீதனைக கண்டால்‌ 
நில்லா தோட நீ எனக கருள்வாய்‌ 


ஈரேழ்‌ உலகமும்‌ எனக்கு உறவாக 


ஆணும்‌ பெண்ணும்‌ அனைவரும்‌ எனகீகா 


மண்ணா எரசரும்‌ மகிழ்நீதுற வாகவும்‌ 


உன்னைத்‌ துஇக்க உன்‌ திருநாமம்‌ 
சரஹண பவனே சைலொளி பவனே 
திரிபுர பவனே திகழொளி பவனே 
பறிபுர பவனே பவம்‌ஓளி பவனே 


அறிதிரு மருகா அமரா பதியைக 


காதீதுத்‌ தேவர்கள்‌ கடுஞ்சிறை விடுததாய்‌ 
கநீதா குகனே கதிர்வேலவனே 
கார்த்திகை மைநீதா கடம்பா கடம்பனே 
இடும்பனை ஏற்ற இனியவேல்‌ முருகா 


தணிகா சலனே சங்கரன்‌ புதல்வா 


கஇிர்கா மதீதுறை கதிர்வேல்‌ முருகா 
(கல்யாணி) 


பழநிப்‌ பதிவாழ்‌ பால குமாரா 





ஆவினன்‌ குடிவாழ்‌ அழகிய வேலா 
செந்தின்மா மலையுறும்‌ செங்கல்வராயா 


சமரா புறிவாழ்‌ சண்முகத்‌ தரசே 


காரார்‌ குழலாள்‌ கலைமகள்‌ நன்றாய்‌ 

என்நா இருக்க யான்‌ உனைப்‌ பாட 
எனைத்தொடர்ந இருக்கும்‌ எந்தை முருகனைப்‌ 
பாடினேன்‌ ஆடினேன்‌ பரவசமாக 


ஆடினேன்‌ நாடினேன்‌ ஆவினன்‌ பூதியை 


நேச முடனீயான்‌ நெற்றியில்‌ அணியப்‌ 
பாச வினைகள்‌ பற்றது நீங்கி 


உன்பதம்‌ பெறவே உன்னருளாக 


அன்புடன்‌ இரகூரி அன்னமுஞ்‌ சொன்னமும்‌ 
மெத்த மெத்‌ தாக வேலா யுதனார்‌ 


சித்திபெற றடியேன்‌ சிறப்புடன்‌ வாழ்க 
வாழ்க வாழ்க மயிலோன்‌ வாழ்க 
வாழ்க வாழ்க வடிவேல்‌ வாழ்க 

வாழ்க வாழ்க மலைக்குரு வாழ்க 


வாழ்க வாழ்க மலைக்குற மகளுடன்‌ 


வாழ்க வாழ்க வாரணத்துவசம்‌ 
(தோடி) 
வாழ்க வாழ்க என்‌ வறுமைகள்‌ நீங்க 


எதீதனை குறைகள்‌ எதீதனை பிழைகள்‌ 





எதீதனை யடியேன்‌ எதீதனை செய்தால்‌ 


பெற்றவன்‌ நீகுரு பொறுப்பது உன்‌ கடன்‌ 


பெற்றவள்குறமகள்‌ பெற்றவளாமே 
பிள்ளையென் றன்பாய்‌ பிரிய மளித்து 
மைநீதனென்‌ மீது உன்‌ மனமகிழ்நீ தருளித 
தஞ்சமென்றடியார்‌ தழைதீதிட அருள்‌ செய்‌ 
கநீதர்‌ சஷ்டி கவசம்‌ விரும்பிய 


பாலன்‌ தேவ ராயன்‌ பகர்நீததைக 
காலையில்‌ மாலையில்‌ கருதீதுடன்‌ நாளும்‌ 
ஆசா ரதீதுடன்‌ அங்கந துலக்கி 

நேச முடன்‌ஒரு நினைவது வாகி 


கநீதர்‌ சஷ்டிக்‌ கவசம்‌ இதனைச்‌ 


சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள்‌ 
ஒருநாள்‌ முப்பதீ தாறுருக்‌ கொண்டு 
(கர்நாடக தேவகாநீதாரி /ஆ பேரறி ) 

ஓதியே செபித்து உகநீது நீறணிய 

அஷ்டதிக்‌ குள்ளோர்‌ அடங்கலும்‌ வசமாய்தீ 
திசைமன்ன ரெண்மர்‌ செயலது அருளுவர்‌ 


மாற்றல ரெல்லாம்‌ வநீது வணங்குவர்‌ 


நவகோள்‌ மகிழ்நீது நன்மை யளித்திடும்‌ 


நவமத னெனளவும்‌ நல்லெழில்‌ பெறுவர்‌ 


எந்த நாளுமீ ரெட்டா வாழ்வர்‌ 





கநீதர்கை வேலாம்‌ கவசத்‌ தடியை 


வழியாற காண மெய்யாய்‌ விளங்கும்‌ 


விழியாற்‌ காண வெருண்டிடும்‌ பேய்கள்‌ 
பொல்லா தவரைப்‌ பொடிப்‌ பொடி யாக்கும்‌ 
நல்லோர்‌ நினைவில்‌ நடனம்‌ புரியும்‌ 

சர்வ சததுரு சஙகா ரததடி 


அறிநதென துள்ளம்‌ அஷ்டலட்‌ சுமிகளில்‌ 
வீரலட்‌ சுமிக்கு விருநீதுண வாகச்‌ 
சூரபதீமாவைத துணிதீதகை யதனால்‌ 
இருபத்‌ தேழ்வர்க்கு உவநீதமு தளிதீத 
குருபரன்‌ பழநிக குன்றினி லிருக்கும்‌ 


சின்னக்‌ குழநீதை சேவடி போற்றி 
எனைதீதடுத்‌ தாட்கொள என்றன துள்ளம்‌ 
(மதீயமாவகு) 

மேவிய வடிவுறும்‌ வேலவ போற்றி 
தேவர்கள்‌ சேனா பதியே போற்றி 
குறமகள்‌ மனமகிழ்‌ கோவே போற்றி 


திறமிகு திவ்விய தேகா போற்றி 
இடும்பா யுதனே இடும்பா போற்றி 
கடம்பா போற்றி கநீதா போற்றி 
வெட்சி புனையும்‌ வேளே போற்றி 
உயர்கிரி கனக சபைக்கு ஓரரசே 





் 
ட 
ட்‌, 
ல்‌ 
ள்‌ 
ஷ 
ட, 
ட 
| 
3 


மயில்நட மிடுவோ 


சரணம்‌ சரணம்‌ சரஹண பவ ஓம்‌ 


சரணம்‌ சரணம்‌ சண்முகா சரணம்‌. 


றிற்று. 


நதர்‌ சஷ்டி கவசம்‌ முற்‌ 


ஸ்ரீக 





